GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs. 6 . 40 Paise . 


TAMT 


MENT 


JAX 
2 
A 


ILN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TRUTH 


ALONE TO 


TRIUMPH 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 174 ] 


CHENNAI, WEDNESDAY , JUNE 14 , 2017 
Vaikasi 31, Hevilambi, Thiruvalluvar Aandu - 2048 


Part V - Section 


4 


NOTIFICATIONS BY THE ELECTION COMMISSION OF INDIA 


NOTIFICATIONS BY THE ELECTION COMMISSION OF INDIA 


APPOINTMENT OF DATES FOR VARIOUS STAGES OF PRESIDENTIAL ELECTION , 2017 
No. SRO G - 16 /2017 


The following notification of the Election Commission of India , Nirvachan Sadan , Ashoka Road , New Delhi - 110 001, 
dated 14th June 2017 [24 Jyaistha , 1939 (Saka )] is republished : 


No. 479/2017: - Whereas , the term of office of Shri Pranab Mukherjee , President of India , is due to expire , in terms of 
clause ( 1) of Article 56 of the Constitution , on the 24th Day of July , 2017 ; and 


Whereas, an election is due to be held , in terms of clause ( 1) of Article 62 of the Constitution , to fill the vacancy to be 
caused by the expiration of the term of office of the incumbent President before the expiration of term of his office ; and 


Whereas , under sub - section (3 ) of Section 4 of the Presidential and Vice - Presidential Elections Act, 1952 ( 31 of 1952 ), 
the Election Commission of India is required to so appoint the dates for the election to fill the vacancy in the office of the 
President of India that the election will be completed at such time as will enable the President thereby elected to enter upon 
his office on the 25th Day of July , 2017 ; 


Now , therefore , the Election Commission of India hereby – 


(A ) calls upon the Electoral College, referred to in Article 54 of the Constitution , to elect a person to fill the above 
vacancy in the Office of President of India before the expiration of the term of the incumbent President, in accordance with 
the provisions of the Constitution , the Presidential and Vice -Presidential Elections Act, 1952 ( 31 of 1952), and the Rules and 
Orders made thereunder; and 


(B ) in pursuance of sub - section (1 ) of Section 4 of the said Act, appoints - 

(a ) the 28th June, 2017 (Wednesday), as the last date for making nominations; 
(b ) the 29th June, 2017 ( Thursday ), as the date for scrutiny of the nominations; 


V -4 Ex . (174 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( c ) 


the 1st July , 2017 ( Saturday ) , as the last date for the withdrawal of candidatures; and 
the 17th July , 2017 (Monday ), as the date on which a poll shall, if necessary, be taken . 


( d ) 


(By Order) 


R . K . SRIVASTAVA , 
Senior Principal Secretary , 
Election Commission of India . 


Secretariat , 
Chennai- 600 009 , 
14th June, 2017 . 


RAJESH LAKHONI, 
Chief Electoral Officer and 
Principal Secretary to Government, 

Public (Elections) Department. 


இந்தியத் தேர்தல் ஆணையம் . 


புது டில்லி , 

14 ஜூன், 2017 

அறிவிக்கை 
எண் . 479/ 2017 - இந்தியக் குடியரசுத் தலைவர் திரு . பிரணாப் முகர்ஜி அவர்களின் பதவிக் காலம் அரசியலமைப்புச் சட்டம் பிரிவுக்கூறு 
56 பிரிவு (1)- ன்படி , 2017 ஜூலை 24 ஆம் நாளன்று முடிவடையவிருப்பதாலும் ; அரசியலமைப்புச் சட்டம் பிரிவுக்கூறு 62 பிரிவு (1)- ன்படி , 
தற்போதைய குடியரசுத் தலைவரின் பதவிக் காலம் முடிவடைவதால் ஏற்படும் காலியிடத்தை , அவருடைய பதவிக்காலம் முடிவடைவதற்கு 
முன்னால் அக்காலியிடத்தை நிரப்புவதற்கு தேர்தல் நடைபெற வேண்டுமென்பதாலும் , 

குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல்கள் சட்டம் , 1952 - ன் ( 31/ 1952 ) 4ஆவது பிரிவில் கண்ட ( 3 ) 
உட்பிரிவிற்கிணங்க, இந்தியக் குடியரசுத் தலைவர் பதவியை நிரப்புவதற்கான தேர்தலுக்காக , அத்தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற 
குடியரசுத் தலைவர் 2017 ஜூலை 25 - ம் நாளன்று தனது பதவியை ஏற்க ஏதுவாக அத்தேர்தலை உரிய காலத்தில் நடத்தி முடிக்கும் வகையில் 
தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கப்பட வேண்டியிருப்பதாலும் , 
ஆகவே , இந்தியத் தேர்தல் ஆணையம் இதனால் குறிப்பிடுகின்றது 

( அ ) அரசியலமைப்புச் சட்டப் பிரிவுக் கூறு 54 இல் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்காளர் குழு , தற்போதைய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 
முடிவடைவதற்கு முன்பாக ஏற்படும் காலியிடத்தை நிரப்புவதற்கு தேர்வு செய்யும் பொருட்டு , அரசியலமைப்பு விதிகளின்படியும் , குடியரசுத் 
தலைவர் மற்றும் குடியரசு துணைத்தலைவர் தேர்தல்கள் சட்டம் , 1952 ( 31/1952 ) - ன்கீழ் விதிகள் மற்றும் ஆணைகளின்படி அழைப்பு விடுகிறது ; 
மற்றும் 


( ஆ ) மேற்படி சட்டத்தின் 4 - வது பிரிவில் கண்ட (1 ) உட்பிரிவினையொட்டி , நியமிக்கிறது - 


அ ) வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய 

: 28 ஜூன் 2017 (புதன்கிழமை) 
கடைசி நாள் 
ஆ ) வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யும் நாள் : 29 ஜூன் 2017 (வியாழக்கிழமை ) 
இ ) வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான : 1 ஜூலை 2017 (சனிக்கிழமை ) 

கடைசி நாள் 
வாக்குப் பதிவு நாள் , 

: 17 ஜூலை 2017 (திங்கட்கிழமை ) 
தேவைப்படின் 

( ஆணைப்படி ) 

ஆர் . கே . ஸ்ரீவஸ்தவா , 
முதுநிலை முதன்மைச் செயலாளர் , 
இந்தியத் தேர்தல் ஆணையம் . 


தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009 , 
14 ஜூன், 2017 . 


ராஜேஷ் லக்கானி , 
தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் 

அரசு முதன்மைச் செயலாளர் , 
பொதுத் தேர்தல்கள்) துறை . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


HOURS OF POLL FOR PRESIDENTIAL ELECTION , 2017 


No . SRO G - 17 / 2017 


The following Notification of the Election Commission of India , Nirvachan Sadan , Ashoka Road , New Delhi - 110 001 , 
dated 14th June 2017 [ 24 Jyaistha , 1939 ( Saka)] is republished : 


No. 479/2017 ( 1 ): - In pursuance of clause (b ) of rule 7 of the Presidential and Vice - Presidential Elections Rules , 
1974 , the Election Commission of India hereby specifies the hours from 10 : 00 A . M . to 5 : 00 P . M ., both inclusive , to be the 
hours during which the poll shall , if necessary , be taken at each place of polling fixed by the Commission in its notification 
No . 479 /2017 (2 ), dated the 14th June, 2017 , for the Presidential Election , referred to therein . 


(By Order) 


R .K . SRIVASTAVA , 
Senior Principal Secretary , 
Election Commission of India . 


Secretariat, 
Chennai- 600 009 , 
14th June , 2017 . 


RAJESH LAKHONI, 
Chief Electoral Officer and 
Principal Secretary to Government, 

Public ( Elections ) Department . 


இந்தியத் தேர்தல் ஆணையம் . 


எனை 


JIII 


புது டில்லி , 
14 ஜூன், 2017 


அறிவிக்கை 


எண் . 479/ 2017 ( 1 ) - குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் 1974 ஆம் ஆண்டு தேர்தல் விதிகளைச் சார்ந்த 7 - வது 
விதியின் (பி ) பகுதியையொட்டி குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு , தேர்தல் ஆணையத்தின் 2017 ஜூன் 14 ஆம் நாளிட்ட எண் . 479/ 2017 (2) 
அறிவிக்கையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இடத்திலும் , தேவைப்படின் , வாக்குப் பதிவு நடைபெறும் நேரம் காலை 10.00 மணி முதல் 
மாலை 5 . 00 மணி முடிய இருக்குமென்று இந்திய தேர்தல் ஆணையம் இதனால் குறிப்பிடுகின்றது . 


( ஆணைப்படி ) 


ஆர். கே . ஸ்ரீவஸ்தவா , 
முதுநிலை முதன்மைச் செயலாளர் , 
இந்தியத் தேர்தல் ஆணையம் . 


தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009 , 
14 ஜூன், 2017 . 


ராஜேஷ் லக்கானி , 
தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் 

அரசு முதன்மைச் செயலாளர் , 
பொதுத் தேர்தல்கள்) துறை. 


FIXATION OF PLACES OF POLL AND GROUPS OF ELECTORS FOR PRESIDENTIAL ELECTION , 2017 
No. SRO G - 18/ 2017 


The following Notification of the Election Commission of India , Nirvachan Sadan , Ashoka Road , New Delhi - 110 001 , 
dated 14th June 2017 ( 24 Jyaistha , 1939 ( Saka ) is republished : 

No . 479/ 2017 (2 ) : - In pursuance of Rule 7 of the Presidential and Vice- Presidential Elections Rules , 1974 , the Election 
Commission of India hereby 


(a ) fixes each of the places specified in column ( 2 ) of the Table below to be a place of polling at the Presidential 
Election to be held in accordance with its notification No . 479/ 2017 , dated 14th June , 2017 ; and 


(b ) specifies , with respect to each such place of polling , the group of electors specified in the corresponding entry 
in column ( 3 ) of the said Table , who will be entitled to vote at that place , subject to the exceptions mentioned in the Note 
appended to the said Table : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


TABLE 


Place of Polling 


Group of electors who will be entitled to vote at the 

place 


(2 ) 
Room No. 62, Parliament House , New Delhi- 110 001. 


Committee Hall No. 201 , First Floor, Assembly Buildings , 
Velagapudi, Guntur District, Andhra Pradesh . 


Elected Members of both Houses of Parliament. 
Elected Members of the Andhra Pradesh Legislative 
Assembly 


Conference Room No . 1, premises of Arunachal Pradesh 
New Legislative Assembly Secretariat, Itanagar. 


Elected Members of the Arunachal Pradesh 
Legislative Assembly 


Central Hall, Assam Legislative Assembly Building, 
Dispur. 


Elected Members of the Assam Legislative 
Assembly 
Elected Members of the Bihar Legislative Assembly 


Reading Room upper floor of Library , Bihar Legislative 
Assembly, Patna . 


Committee Room No. 2 , Chhattisgarh Legislative 
Assembly Secretariat, Raipur. 
Room No. 015 , Ground Floor, VIP Block , Assembly 
Complex, Porvorim . 


Elected Members of the Chhattisgarh Legislative 
Assembly 
Elected Members of the Goa Legislative Assembly 


Saputara Committee Hall , Ground Floor, Swarnim 
Sankul- 2 , Gandhinagar. 


Elected Members of the Gujarat Legislative 
Assembly 


Elected Members of the Haryana Legislative 
Assembly 


Old Committee Room , Haryana Vidhan Sabha 
Secretariat, Vidhan Bhawan , Chandigarh . 
“ Dr. Y. S . Parmar Vidhan Sabha Library Hall", Himachal 
Pradesh Vidhan Sabha Secretariat, Shimla . 
J & K Legislative Assembly Lobby, New Legislature 
Complex , Srinagar. 


Elected Members of the Himachal Pradesh Legislative 
Assembly 
Elected Members of the Jammu & Kashmir Legislative 
Assembly 


Elected Members of the Jharkhand Legislative 
Assembly 


Nyayadhikaran Kaksh ( Tribunal Room ), premises of 
Jharkhand Legislative Assembly, Ranchi. 
Room No. 106 , 1st Floor, Vidhana Soudha , premises of 
Karnataka Legislative Assembly , Bengaluru -560233 . 


Elected Members of the Karnataka Legislative 
Assembly 


Room No. 604 , 2nd Floor, Kerala Legislative Assembly 
Building Legislature Complex , Vikas Bhavan P . O , 
Thiruvananthapuram -33 . 


Elected Members of the Kerala Legislative 
Assembly 


Committee Room No . 2 , M - 02 (Ground Floor ), Indira 
Gandhi Vidhan Bhawan , Arera Hills , Bhopal (M . P.). 


Elected Members of the Madhya Pradesh Legislative 
Assembly 


Central Hall, 4th Floor, Vidhan Bhavan , Backbay 
Reclamation , Mumbai- 400032 . 


Committee Room , Manipur Legislative Assembly, 
Chingmeirong , Imphal, Manipur – 795 001. 


Annexe Hall, Meghalaya Legislative Assembly , Rilbong, 
Shillong. 


Elected Members of the Maharashtra Legislative 
Assembly 
Elected Members of the Manipur Legislative 
Assembly 
Elected Members of the Meghalaya Legislative 
Assembly 
Elected Members of the Mizoram Legislative 
Assembly 
Elected Members of the Nagaland Legislative 
Assembly 


Committee Room , Mizoram Legislative Assembly , Main 
Building (2nd Floor), Treasury Square, Aizawl. 
Annexe of the Conference Room , Assembly Secretariat, 
Kohima . 


20 . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Room No . 54 ( 1st Floor), Odisha Legislative Assembly 
Buildings , Bhubaneswar. 


Committee Room A ’, Punjab Vidhan Sabha Secretariat, 
Vidhan Bhawan , Chandigarh . 
Room No. 751, Rajasthan Legislative Assembly 
Secretariat, Jaipur. 
Room No. 2 , Sikkim Legislative Assembly Secretariat, 
Gangtok . 


Elected Members of the Odisha Legislative 
Assembly 
Elected Members of the Punjab Legislative 
Assembly 
Elected Members of the Rajasthan Legislative 
Assembly 
Elected Members of the Sikkim Legislative 
Assembly 
Elected Members of the Tamil Nadu Legislative 
Assembly 
Elected Members of the Telangana Legislative 
Assembly 
Elected Members of the Tripura Legislative 
Assembly 


Committee Room , Tamil Nadu Legislative Assembly 
Secretariat, Fort St. George , Chennai-600009. 


Committee Hall No . 1 , Assembly Buildings, Public 
Gardens , Hyderabad . 
Assembly Lobby , Tripura Legislative Assembly , 
Agartala . 
Room No. 321 , Uttarakhand Legislative Assembly, 
Dehradun . 


Elected Members of the Uttarakhand Legislative 
Assembly 
Elected Members of the Uttar Pradesh Legislative 
Assembly 


Tilak Hall, Vidhan Bhawan , Lucknow . 


Assembly Chamber of the West Bengal Legislative 
Assembly, Kolkata . 


Elected Members of the West Bengal Legislative 
Assembly 


Committee Room No. 01 , Delhi Legislative Assembly , 
Old Secretariat, Delhi- 110 054 . 
Committee Room , Ground Floor, Southern Block 
of Puducherry Legislative Assembly Secretariat, 
Puducherry. 


Elected Members of the NCT of Delhi Legislative 
Assembly 
Elected Members of the Puducherry Legislative 
Assembly 


NOTE: 


Normally , members of Parliament are expected to cast their votes at New Delhi and members of all respective State 
Legislative Assemblies at the concerned State s Capital. However, on account of any exigency for special circumstances , 
the Members of Parliament can vote in any of the places of polling in the State Capital/Delhi/Puducherry. Similarly, any MLA 
desirous of voting at New Delhi or at any other State Capital instead of voting in the relevant State Capital can also do so . 
For this purpose , such electors shall have to apply to the Election Commission in the prescribed format [available with the 
Returning Officer and Assistant Returning Officers and also on the Commission s website (www . eci.nic . in )] so as to reach the 
Commission at least 10 days before the date of poll . 


(By Order) 


R .K . SRIVASTAVA , 
Senior Principal Secretary , 
Election Commission of India . 


Secretariat, 
Chennai-600 009, 
14th June, 2017 


RAJESH LAKHONI, 

Chief Electoral Officer and 
Principal Secretary to Government, 

Public (Elections) Department . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


இந்தியத் தேர்தல் ஆணையம் . 


புது டில்லி , 
14 ஜூன், 2017 


அறிவிக்கை 


எண் . 479/ 2017 ( 2 ) - குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் 1974ஆம் ஆண்டு தேர்தல் விதிகளைச் சார்ந்த 7 - வது 
விதியின்படி இந்தியத் தேர்தல் ஆணையம் - 

( அ ) கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின் 2 - வது பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்கள் ஒவ்வொன்றையும் 2017 ஜூன் 14 ஆம் 
நாளிட்ட 479/ 2017 ஆம் எண்ணுள்ள தனது அறிவிக்கையின்படி நடைபெறவிருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறும் 
இடமாக இதனால் நிர்ணயிக்கிறது ; மற்றும் 

( ஆ ) அட்டவணையின் இணைப்பிலுள்ள குறிப்புகள் (1) மற்றும் (2)ல் குறிப்பிட்டுள்ள விதிவிலக்குகளுக்கு உட்பட்டு அத்தகைய 
வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்கள் ஒவ்வொன்றின் தொடர்பாகவும் அங்கு வாக்குப்பதிவு செய்ய தகுதியுடைய வாக்காளர்களை மேற்படி 
அட்டவணையின் 3 - வது பத்தியில் நிகரான பதிவுகளில் இதனால் குறிப்பிடுகிறது : 


அட்டவணை 


வரிசை 
எண் 
( 1 ) 


1 . 


அத்தகைய இடங்களில் வாக்களிக்க உரிமை பெற்ற 

வாக்காளர்கள் 

( 3 ) 
தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் 
உறுப்பினர்கள் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆந்திரப்பிரதேச சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 


வாக்குப்பதிவு நடைபெறும் இடம் 

(2 ) 
அறை எண் .62 , நாடாளுமன்ற இல்லம் , 
புதுடில்லி - 110 001. 
குழுக்கூடம் எண் . 201 , முதல் தளம் , 
பேரவைக் கட்டிடம் , வேளகாபூடி, குண்டூர் மாவட்டம் . 
ஆந்திரப்பிரதேசம் . 
மாநாட்டு அறை எண் .1 அருணாசலப்பிரதேச புதிய 
சட்டமன்றப்பேரவைச் செயலக கட்டிடம் , இட்டாநகர் . 
மையக்கூடம் , அஸ்ஸாம் சட்டமன்றப் பேரவைக் 
கட்டிடம் , திஸ்பூர் . 
படிக்கும் அறை, நூலக மேல்தளம் , பீகார் சட்டமன்றப் 
பேரவை , பாட்னா . 
குழு அறை எண் .2 , சட்டீஸ்கார் சட்டமன்றப் பேரவைச் 
செயலகம் , ரெய்ப்பூர் . 
அறை எண் . 015 , தரைதளம் , விஐபி ப்ளாக் , 
சட்டமன்ற வளாகம் , பொர்வோரிம் . 
சபுதரா குழு கூடம் , தரை தளம் , ஸ்வர்நிம் சங்குல் - 2 , 
காந்தி நகர் . 
பழைய குழு அறை , அரியானா விதான் சபா 
செயலகம் , விதான் பவன் ,சண்டிகார் . 
டாக்டர் ஒய் . எஸ் . பார்மர் விதான் சபா நூலகக்கூடம் , 
இமாசலப்பிரதேச விதான் சபா செயலகம் , சிம்லா . 
ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டமன்ற முகப்பு அறை, புதிய 
சட்டமன்றப் பேரவை வளாகம் , ஸ்ரீநகர் . 
நியாயாதிகரன் கஷ்(தீர்ப்பாய அறை) ஜார்கண்ட் 
சட்டமன்றப் பேரவை வளாகம் , ராஞ்சி . 
அறை எண் . 106 , முதல் தளம் , விதான சௌதா , 
கர்நாடகா சட்டமன்றப் பேரவை வளாகம் , 
பெங்களூரூ - 560 233 . 
அறை எண் .604 
இரண்டாம் தளம் , கேரளா சட்டமன்றப் 
பேரவைக்கட்டிட வளாகம் , விகாஸ் பவன் அஞ்சல் , 
திருவனந்தபுரம் - 33 . 
குழு அறை எண் .2 , 
எம் - 02 (தரைதளம் ), இந்திரா காந்தி விதான் பவன் , 
அரேரா ஹீல்ஸ், போபால் . ( ம.பி .) 
மையக்கூடம் , நான்காம் தளம் , விதான் பவன் , பேக்பே 
ரெக்ளமேஷன் , மும்பை - 400 032 . 
குழு அறை , மணிப்பூர் சட்டமன்றப் பேரவை , 
சிங்மிராங் , இம்பால் , மணிப்பூர் - 795 001. 


தேர்ந்தெடுக்கப்பட்ட அருணாசலப்பிரதேச சட்டமன்றப் 
பேரவை உறுப்பினர்கள் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட அஸ்ஸாம் சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட பீகார் சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டீஸ்கார் சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவா சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட குஜராத் சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட அரியானா சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட இமாசலப்பிரதேச சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டமன்றப் 
பேரவை உறுப்பினர்கள் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜார்கண்ட் சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்நாடகா சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 


தேர்ந்தெடுக்கப்பட்ட கேரளா சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 


தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியப்பிரதேச சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 


தேர்ந்தெடுக்கப்பட்ட மகாராஷ்டிரா சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட மணிப்பூர் சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( 1) 


(3 ) 


வரிசை 

அத்தகைய இடங்களில் வாக்களிக்க உரிமை பெற்ற 
எண் வாக்குப்பதிவு நடைபெறும் இடம் 

வாக்காளர்கள் 
(2 ) 
இணைப்புகூடம் , 

தேர்ந்தெடுக்கப்பட்ட மேகாலயா சட்டமன்றப் பேரவை 
மேகாலயா சட்டமன்றப் பேரவை , ரில்பாங் , ஷில்லாங் . உறுப்பினர்கள் 
குழு அறை , 

தேர்ந்தெடுக்கப்பட்ட மிசோரம் சட்டமன்றப் பேரவை 
மிசோராம் சட்டமன்றப் பேரவை , பிரதான கட்டிடம் உறுப்பினர்கள் 
(இரண்டாம் தளம் ) , கருவூல சதுக்கம் , அய்ஸ்வால் . 
மாநாட்டு இணைப்பு அறை , சட்டமன்றச் செயலகம் , தேர்ந்தெடுக்கப்பட்ட நாகாலாந்து சட்டமன்றப் பேரவை 
கொஹிமா. 

உறுப்பினர்கள் 
அறை எண் .54 ( முதல் தளம் ) , 

தேர்ந்தெடுக்கப்பட் ஒடிஷா சட்டமன்றப் பேரவை 
ஒடிஷா சட்டமன்றப் பேரவைக் கட்டிடம் , புவனேஸ்வர் . உறுப்பினர்கள் 
" குழு அறை A , 

தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாப் சட்டமன்றப் பேரவை 
பஞ்சாப் விதான் சபா செயலகம் , விதான் பவன் , உறுப்பினர்கள் 
சண்டிகார் . 
அறை எண் . 751 , 

தேர்ந்தெடுக்கப்பட்ட இராஜஸ்தான் சட்டமன்றப் பேரவை 
இராஜஸ்தான் சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 

உறுப்பினர்கள் 
ஜெய்ப்பூர் . 
அறை எண் .2 சிக்கிம் சட்டமன்றப் பேரவைச் 

தேர்ந்தெடுக்கப்பட்ட சிக்கிம் சட்டமன்றப் பேரவை 
செயலகம் , காங்டாக் . 

உறுப்பினர்கள் 
குழு அறை, 

தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை 
தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 

உறுப்பினர்கள் 
புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 600 009 . 
குழுக்கூடம் எண் .1, 

தேர்ந்தெடுக்கப்பட்ட தெலுங்கானா சட்டமன்றப் பேரவை 
சட்டப் பேரவை கட்டிடம் , பொதுத் தோட்டம் , 

உறுப்பினர்கள் 
ஹைதராபாத் . 
சட்டமன்ற முகப்பு அறை , திரிபுரா சட்டமன்ற பேரவை , தேர்ந்தெடுக்கப்பட்ட திரிபுரா சட்டமன்றப் பேரவை 
அகர்தலா . 

உறுப்பினர்கள் 
அறை எண் . 321, 

தேர்ந்தெடுக்கப்பட்ட உத்தரகாண்ட் சட்டமன்றப் பேரவை 
உத்தரகாண்ட் சட்டமன்றப் பேரவை , டேராடூன் . 

உறுப்பினர்கள் 
“ திலக் கூடம் ”, விதான் பவன் , 

தேர்ந்தெடுக்கப்பட்ட உத்தரப்பிரதேச சட்டமன்றப் பேரவை 
லக்னோ . 

உறுப்பினர்கள் 
மேற்கு வங்காள சட்டமன்றப் 

தேர்ந்தெடுக்கப்பட்ட மேற்கு வங்காள சட்டமன்றப் பேரவை 
பேரவையின் சட்டமன்ற அறை , 

உறுப்பினர்கள் 
கொல்கத்தா . 
குழு அறை எண் .1, 

தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய டில்லி தலைநகரப் பிரதேச 
டில்லி சட்டமன்றப் பேரவை , 

சட்டமன்றப் பேரவை உறுப்பினர்கள் 
பழைய தலைமைச்செயலகம் , டில்லி - 110 054. 
குழு அறை , தரைதளம் , 

தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுச்சேரி சட்டமன்றப் பேரவை 
புதுச்சேரி சட்டமன்றப் பேரவைச் செயலக 

உறுப்பினர்கள் 
தெற்கு கட்டிட தொகுதி , புதுச்சேரி . 
குறிப்பு 

பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுடில்லியிலும் , அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் 
தலைநகரிலும் தங்களது வாக்குகளை அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது . இருப்பினும் , அவசர சந்தர்ப்பங்களில் சிறப்பு நேர்வாக , 
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநில தலைநகர் டில்லி/புதுச்சேரியில் அமைந்துள்ள ஏதேனும் ஒரு வாக்குச் சாவடியில் வாக்களிக்கலாம் . 
அதேபோல் , சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட மாநில தலைநகரில் வாக்களிப்பதற்கு பதிலாக புதுடில்லி அல்லது வேறு மாநில 
தலைநகரிலும் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்கலாம் . இதற்காக , வாக்காளர்கள் , தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் உதவி 
தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் ஆணையத்தின் இணையதளத்தில் ( www . eci . nic.in ) உள்ள வரையறுக்கப்பட்ட படிவத்தில் தேர்தலுக்கு 
10 நாட்களுக்கு முன்னதாக கிடைக்குமாறு இந்தியத் தேர்தல் ஆணையத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் . 

( ஆணைப்படி ) 

ஆர் . கே . ஸ்ரீவஸ்தவா, 
முதுநிலை முதன்மைச் செயலாளர் , 
இந்தியத் தேர்தல் ஆணையம் . 


தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009 , 
14 ஜூன், 2017 . 


ராஜேஷ் லக்கானி , 
தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் 

அரசு முதன்மைச் செயலாளர் , 
பொதுத் தேர்தல்கள்) துறை . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


APPOINTMENT OF RETURNING OFFICER AND ASSISTANT RETURNING OFFICERS TO BE THE PRESIDING 

OFFICER FOR CONDUCT POLL FOR PRESIDENTIAL ELECTION , 2017 
No.SRO G -19/2017 


The following notification of the Election Commission of India , Nirvachan Sadan , Ashoka Road , New Delhi- 110 001, dated 
14th June, 2017 [(24 Jyaistha , 1939 ( Saka)] is republished : 


No . 479/2017 ( 3 ): - In pursuance of sub -rule ( 1) of Rule 9 of the Presidential and Vice -Presidential Elections Rules , 1974 , 
the Election Commission of India hereby specifies the Returning Officer/Assistant Returning Officer, mentioned in column ( 1) 
of the Table below , to be the Presiding Officer at the place mentioned against his name in column ( 2 ) of the said Table for 
the conduct of poll at the Presidential Election to be held in accordance with the Commission s notification No . 479 / 2017 (2 ), 
dated 14th June, 2017 : 

TABLE 


Presiding Officer 


Place of Polling 

(2 ) 


(1) 


Room No. 62 , Parliament House , 
New Delhi- 110 001. 
Committee Hall No. 201, First Floor, Assembly 
Buildings , Velagapudi, Guntur District, Andhra 
Pradesh . 


Conference Room No. 1, premises of Arunachal 
Pradesh New Legislative Assembly Secretariat, 
Itanagar. 
Central Hall, Assam Legislative Assembly Building , 
Dispur. 


Shri Anoop Mishra , Secretary General, 
Lok Sabha . 
Shri K . Satyanarayana Rao , In -charge 
Secretary to State Legislature , 
Andhra Pradesh Legislature Secretariat, 
Block - 6 , I.G . C ., Velagapudi-522 503 , 
Guntur District, Andhra Pradesh . 
Shri Modan Lasa , Secretary , 
Legislative Assembly Arunachal Pradesh , 
Naharlagun , 791 110 
Shri M . K . Deka , Principal Secretary, 
Assam Legislative Assembly, Dispur, Guwahati -6 
Shri Ram Shreshtha Roy, Secretary, 
Bihar Legislative Assembly , Patna 
Shri Devendra Verma, Principal Secretary , 
Chhattisgarh Legislative Assembly . 
Shri N . B . Subhedar, Secretary , 
Goa Legislature Secretariat. 
Shri D .M . Patel, Secretary, 
Gujarat Legislature Secretariat, 
Viththalbhai Patel Bhavan , Sector No.- 10 , 
Gandhinagar- 382 010 . 
Shri Pankaj Agarwal, 
Labour Commissioner, 
Government of Haryana . 
Shri Sunder Singh Verma, Secretary, 
Himachal Pradesh Vidhan Sabha. 


Reading Room upper floor of Library, BiharLegislative 
Assembly, Patna. 
Committee Room No. 2, Chhattisgarh Legislative 
Assembly Secretariat, Raipur. 
Room No . 015 , Ground Floor, VIP Block , Assembly 
Complex , Porvorim . 


Saputara Committee Hall, Ground Floor, Swarnim 
Sankul- 2 , Gandhinagar. 


Old Committee Room , Haryana Vidhan Sabha 
Secretariat, Vidhan Bhawan , Chandigarh . 


“ Dr. Y. S . Parmar Vidhan Sabha Library Hall”, 
Himachal Pradesh Vidhan Sabha Secretariat , 
Shimla . 


J & K Legislative Assembly Lobby, New Legislature 
Complex , Srinagar. 


Shri M . R . Singh , Secretary , 
Jammu & Kashmir Legislative Assembly , 
Assembly Secretariat Jammu/ Srinagar. 
Shri Binay Kumar Singh , 
Secretary - In - Charge , 
Jharkhand Legislative Assembly , Ranchi. 
Shri S . Murthy, Secretary (1/C ), 
Karnataka Legislative Assembly , 
P . B . No . 5074 , Room No . 121, 1st Floor, 
Vidhana Soudha , Bengaluru - 560233 


Nyayadhikaran Kaksh (Tribunal Room ), premises of 
Jharkhand Legislative Assembly, Ranchi. 


Room No. 106 , 1st Floor, Vidhana Soudha, premises 
of Karnataka Legislative Assembly, Bengaluru 
560233 . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Shri. V. K . Babu Prakash , Secretary, 
Kerala Legislature Secretariat, 
Thiruvananthapuram -695033 


Room No. 604, 2nd Floor, Kerala Legislative Assembly 
Building Legislature Complex , Vikas Bhavan P. O , 
Thiruvananthapuram - 33 . 
Committee Room No. 2 , M - 02 (Ground Floor), Indira 
Gandhi Vidhan Bhawan , Arera Hills , Bhopal (M .P .). 


Shri Awadhesh Pratap Singh , 
Principal Secretary, 
Madhya Pradesh Vidhan Sabha Secretariat, 
Bhopal-462 004 (M . P ) 
Dr. A . N . Kalse , Principal Secretary, 
Maharashtra Legislature Secretariat, 
Vidhan Bhavan , Backbay Reclamation , 
Mumbai-400 032. 


Central Hall, 4th Floor, Vidhan Bhavan , Backbay 
Reclamation , Mumbai- 400 032. 


Smt. M . Ramani Devi, Secretary , 
Manipur Legislative Assembly , Chingmeirong, Imphal, 
Manipur. 


Committee Room , Manipur Legislative Assembly, 
Chingmeirong , Imphal, Manipur – 795 001. 


Annexe Hall , Meghalaya Legislative Assembly , 
Rilbong , Shillong. 


Shri Andrew Simons, 
Commissioner & Secretary, 
Meghalaya Legislature Assembly . 
Shri Ngurthanzuala , Secretary , 
Mizoram Legislative Assembly Secretariat, 
Aizawl-796 001. 


Committee Room , Mizoram Legislative Assembly, 
Main Building ( 2nd Floor ), Treasury Square , Aizawl. 


Annexe of the Conference Room , Assembly 
Secretariat, Kohima. 


Room No. 54 ( 1st Floor), Odisha Legislative Assembly 
Buildings, Bhubaneswar. 


Shri N . Benjamin Newmai, 
Commissioner & Secretary , 
Nagaland Legislative Assembly . 
Shri Amiya Kumar Sarangi, Secretary , 
Odisha Legislative Assembly, 
Odisha Legislative Assembly Secretariat, 
Bhuaneshwar, District-Khurda, 
Odisha - 751 001. 
Smt. Shashi Lakhanpal Mishra , Secretary, 
Punjab Vidhan Sabha secretariat, 
Sector - 1 , Chandigarh . 


Committee Room A ’, Punjab Vidhan Sabha 
Secretariat, Vidhan Bhawan , Chandigarh . 


Shri Prithvi Raj, Secretary, 
Rajasthan Legislative Assembly. 


Room No. 751, Rajasthan Legislative Assembly 
Secretariat, Jaipur. 


Room No. 2 , Sikkim Legislative Assembly Secretariat, 
Gangtok . 


Shri L . M . Pradhan , Secretary, 
Sikkim Legislative Assembly. 
Shri K . Boopathy, Additional Secretary / 
Secretary Incharge, 
Tamil Nadu Legislative Assembly Secretariat, 
Chennai-600 009. 


Committee Room , Tamil Nadu Legislative Assembly 
Secretariat, Fort St. George , Chennai-600 009. 


Dr. S . Raja Sadaram , 
Secretary to State Legislature , 
Telangana Legislature Secretariat, Public Gardens, 
Hyderabad -500 004 . 


Committee Hall No. 1, Assembly Buildings , Public 
Gardens , Hyderabad . 


Shri Bamdeb Majumder, Secretary , 
Tripura Legislative Assembly , 
Agartala -799 010 . 


Assembly Lobby, Tripura Legislative Assembly, 
Agartala . 


Shri Jagdish Chandra , Secretary , 
303 Vidhan Sabha Bhawan , Dehradun . 


Room No. 321, Uttarakhand Legislative Assembly, 
Dehradun . 


Tilak Hall, Vidhan Bhawan , Lucknow . 


Shri Pradeep Kumar Dubey , 
Principal Secretary, 
Vidhan Sabha, Vidhan Bhavan , 
Uttar Pradesh , Lucknow – 226 001 


10 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Assembly Chamber of the West Bengal Legislative 
Assembly, Kolkata . 


Shri Jayanta Koley, Secretary, 
West Bengal Legislative Assembly , 
Assembly House , Kolkata -700001 
Shri Abhishek Dev, District Magistrate , 
South West Delhi. 
Shri A . Vincent Rayar , Secretary , 
Legislative Assembly Secretariat, 
Victor Simonel Street , Puducherry - 605001 . 


Committee Room No . 01 , Delhi Legislative Assembly , 
Old Secretariat , Delhi- 110054 . 
Committee Room , Ground Floor , Southern Block 
of Puducherry Legislative Assembly Secretariat, 
Puducherry . 


(By Order) 


R . K . SRIVASTAVA , 
Senior Principal Secretary , 
Election Commission of India . 


Secretariat , 
Chennai -600 009, 
14th June, 2017 . 


RAJESH LAKHONI, 
Chief Electoral Officer and 
Principal Secretary to Government, 

Public ( Elections ) Department . 


இந்தியத் தேர்தல் ஆணையம் . 


புது டில்லி , 
14 ஜூன், 2017 


அறிவிக்கை 
எண் . 479/2017( 3) குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் 1974ஆம் ஆண்டு தேர்தல் விதிகளைச் சார்ந்த 9- வது விதியின் 
(1)வது துணை விதியின்கீழ் இந்தியத் தேர்தல் ஆணையம் கீழ்க்கண்ட அட்டவணையில் வரிசை எண் 1 - ல் குறிப்பிட்டுள்ள தேர்தல் நடத்தும் 
அதிகாரி மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் 2017 ஜூன் 14 ஆம் நாளிட்ட ஆணையத்தின் எண் . 479/2017(2) அறிவிக்கைக்கேற்ப 
குறிப்பிடப்பட்ட அட்டவணை வரிசை எண் . 2 - ல் அவருடைய பெயருக்கு எதிரில் கண்டுள்ள இடத்தில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலராக 
நியமிக்கப்படுகின்றனர் . 

அட்டவணை 


வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் 


வாக்குப்பதிவு நடைபெறும் இடம் 


(1) 
திரு . அனூப் மிஸ்ரா, 
முதன்மை செயலாளர் , மக்களவை . 


(2 ) | 
அறை எண் . 62 , 
நாடாளுமன்ற இல்லம் , புதுடில்லி - 110 001. 
குழுக்கூடம் எண் .201 , முதல் தளம் , 
பேரவைக் கட்டிடம் , வேளகாபூடி , 
குண்டூர் மாவட்டம் . ஆந்திரப்பிரதேசம் . 


திரு கே . சத்தியநாராயண ராவ் 
மாநில சட்டமன்றச் செயலாளர் ( பொறுப்பு ) 
ஆந்திரப்பிரதேச சட்டமன்றச் செயலகம் , 
பிளாக் - 6 , ஐ . ஜி .சி . வேளகாபூடி - 522 503 , 
குண்டூர் மாவட்டம் , ஆந்திரப்பிரதேசம் . 


திரு. மோதன் லாசா , 
செயலாளர் , 
அருணாசலப்பிரதேச சட்டமன்றப் பேரவை , 
நஹர்லகுன் - 791 110 . 


மாநாட்டு அறை எண் . 1 
அருணாசலப்பிரதேச புதிய சட்டமன்றப் பேரவைச் செயலக கட்டிடம் , 
இட்டாநகர் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


11 


வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் 


வாக்குப்பதிவு நடைபெறும் இடம் 


(1 ) 


(2 ) 


மையக்கூடம் , 
அஸ்ஸாம் சட்டமன்றப் பேரவைக் கட்டிடம் , 
திஸ்பூர் . 


திரு. எம் . கே . டேகா , 
முதன்மைச் செயலாளர் , 
அஸ்ஸாம் சட்டமன்றப் பேரவை , 
திஸ்பூர், கௌஹாத்தி - 6 . 
திரு. ராம் ஷ்ரேஸ்தா ராய் , 
செயலாளர் , 
பீகார் சட்டமன்றப் பேரவை , பாட்னா . 


படிக்கும் அறை , நூலக மேல்தளம் , 
பீகார் சட்டமன்றப் பேரவை , 
பாட்னா . 


திரு. தேவேந்திர வர்மா , 
முதன்மைச் செயலாளர் , 
சட்டீஸ்கர் சட்டமன்றப் பேரவை . 


குழு அறை எண் . 2 , 
சட்டீஸ்கார் சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 
ரெய்ப்பூர் . 


அறை எண் . 015 , 
தரைதளம் , விஐபி ப்ளாக் , 
சட்டமன்ற வளாகம், பொர்வோரிம் . 


திரு . என் .பி . சுபேதார் , 
செயலாளர் , 
கோவா சட்டமன்றச் செயலகம் , 
திரு. டி. எம் . பட்டேல் , 
செயலாளர் , 
குஜராத் சட்டமன்ற செயலகம் , வித்தல்பாய் பட்டேல் பவன் , 
செக்டார் எண் . 10 , காந்தி நகர் - 382 010 . 


சபுதரா குழு கூடம் , தரை தளம் , 
ஸ்வர்நிம் சங்குல் - 2 , 
காந்தி நகர் . 


திரு. பங்கஜ் அகர்வால் , 
தொழிலாளர் ஆணையர், 
அரியானா அரசு 
திரு. சுந்தர் சிங் வர்மா , 
செயலாளர் , 
இமாசலப்பிரதேச விதான் சபா , 


பழைய குழு அறை , 
அரியானா விதான் சபா செயலகம் , 
விதான் பவன் , சண்டிகார் . 
டாக்டர் ஒய் . எஸ் . பார்மர் விதான் சபா நூலக கூடம் , 
இமாசலப்பிரதேச விதான் சபா செயலகம் , சிம்லா. 


ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டமன்ற முகப்பு அறை, 
புதிய சட்டமன்றப் பேரவை வளாகம் , ஸ்ரீநகர் . 


திரு. எம் . ஆர்.சிங், 
செயலாளர் 
ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டமன்றப் பேரவை , பேரவைச் 
செயலகம் , ஜம்மு / ஸ்ரீநகர் . 
திரு. பினய் குமார் சிங் , 
செயலாளர் ( பொறுப்பு ), 
ஜார்கண்ட் சட்டமன்றப் பேரவை , ராஞ்சி . 
திரு. எஸ் . மூர்த்தி , செயலாளர் ( பொறுப்பு ) 
கர்நாடக சட்டமன்றப் பேரவை , த . பெ .எண் .5074 , 
அறை எண் . 121, முதல் தளம் , விதான சௌதா , 
பெங்களூரூ- 560 233 . 


நியாயாதிகரன் கஷ்(தீர்ப்பாய அறை ) 
ஜார்கண்ட் சட்டமன்றப் பேரவை வளாகம் , ராஞ்சி . 


அறை எண் . 106 , முதல் தளம் , 
விதான சௌதா, கர்நாடகா சட்டமன்றப் பேரவை வளாகம் 
பெங்களூரூ- 560 233 . 


அறை எண் .604 இரண்டாம் தளம் , 
கேரளா சட்டமன்றப் பேரவைக்கட்டிட வளாகம் , 
விகாஸ் பவன் அஞ்சல் , திருவனந்தபுரம் - 33 . 
குழு அறை எண் .2 , எம் - 02 (தரைதளம் ) , 
இந்திரா காந்தி விதான் பவன் , அரேரா ஹீல்ஸ் , 
போபால் . (ம .பி .) 


திரு . வி . கே . பாபு பிரகாஷ் , 
செயலாளர் 
கேரளா சட்டமன்றச் செயலகம் , திருவனந்தபுரம் - 695 033. 
திரு . அவதேஷ் பிரதாப் சிங் , 
முதன்மைச் செயலாளர் , 
மத்தியப்பிரதேச விதான் சபா செயலகம் , 
போபால் - 462 004 ( ம .பி .) 
டாக்டர் . ஏ .என் . கல்சே , 
முதன்மைச் செயலாளர் , 
மகாராஷ்டிர சட்டமன்றச் செயலகம் , விதான் பவன் , 
பேக்பே ரெக்ளமேஷன் , மும்பை - 400 032 . 
திருமதி எம் . ரமணி தேவி , 
செயலாளர் , 
மணிப்பூர் சட்டமன்றப் பேரவை , 
சிங்மிராங் , இம்பால் , மணிப்பூர் . 


மையக்கூடம் , நான்காம் தளம் , 
விதான் பவன் , பேக்பே ரெக்ளமேஷன் , 
மும்பை - 400 032 . 


குழு அறை , 
மணிப்பூர் சட்டமன்றப் பேரவை , 
சிங்மிராங் , இம்பால் , மணிப்பூர் - 795 001. 


12 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் 


வாக்குப்பதிவு நடைபெறும் இடம் 


திரு . ஆண்ட்ரு சைமன்ஸ் , 
ஆணையர் மற்றும் செயலாளர் , 
மேகாலயா சட்டமன்றப் பேரவை . 


இணைப்புகூடம் , 
மேகாலயா சட்டமன்றப் பேரவை , 
ரில்பாங் , ஷில்லாங் . 


திரு. நுகுர்தன்ஜுவாலா , 
செயலாளர் , 
மிசோரம் சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 
அய்ஸ்வால் - 796 001 . 


குழு அறை , 
மிசோராம் சட்டமன்றப் பேரவை , 
பிரதான கட்டிடம் (இரண்டாம் தளம் ) , 
கருவூல சதுக்கம் , அய்ஸ்வால் . 
மாநாட்டு இணைப்பு அறை , 
சட்டமன்றச் செயலகம் , 
கொஹிமா. 


அறை எண் . 54 ( முதல் தளம் ), 
ஒடிஷா சட்டமன்றப் பேரவைக் கட்டிடம் , 
புவனேஸ்வர். 


திரு . என் . பென்ஜமின் நியுமாய் , 
ஆணையர் மற்றும் செயலாளர் , 
நாகாலாந்து சட்டமன்றப் பேரவை . 
திரு . அமிய குமார் சாரங்கி , 
செயலாளர் , 
ஒடிஷா சட்டமன்றப் பேரவை , 
ஒடிஷா சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 
புவனேஸ்வர், குர்தா மாவட்டம் , ஒடிஷா- 751 001. 
திருமதி . ஷாஷி லகன்பால் மிஷ்ரா, 
செயலாளர் , 
பஞ்சாப் விதான் சபா செயலகம் , செக்டார் - 1, சண்டிகார் . 
திரு. பிரித்வி ராஜ், செயலாளர் , 
இராஜஸ்தான் சட்டமன்றப் பேரவை . 


“ குழு அறை A ”, 
பஞ்சாப் விதான் சபா செயலகம் , 
விதான் பவன் , சண்டிகார் . 


அறை எண் . 751, 
இராஜஸ்தான் சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 
ஜெய்ப்பூர் . 


அறை எண் . 2 
சிக்கிம் சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 
காங்டாக் . 


திரு. எல் . எம் . பிரதான் , 
செயலாளர் , 
சிக்கிம் சட்டமன்றப் பேரவை . 
திரு. க . பூபதி , 
கூடுதல் செயலாளர் / செயலாளர் ( பொறுப்பு), 
தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 
சென்னை - 600 009 . 


குழு அறை, 
தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 
புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 600 009. 


டாக்டர் எஸ் . ராஜா சதாராம் , 
மாநில சட்டமன்றச் செயலாளர் , 
தெலுங்கானா சட்டமன்றச் செயலகம் , 
பொதுத் தோட்டம் , ஹைதராபாத் - 500 004 . 


குழுக்கூடம் எண் . 1 , 
சட்டப் பேரவை கட்டிடம் , 
பொதுத் தோட்டம் , ஹைதராபாத் . 


திரு. பம்தேப் மஜும்தார் , 
செயலாளர், 
திரிபுரா சட்டமன்றப் பேரவை , 
அகர்தலா - 799 010. 


சட்டமன்ற முகப்பு அறை , 
திரிபுரா சட்டமன்ற பேரவை , 
அகர்தலா. 


திரு. ஜக்திஷ் சந்த்ரா , செயலாளர் , 
303 விதான் சபா பவன் , டேராடூன் . 


அறை எண் . 321 , 
உத்தரகாண்ட் சட்டமன்றப் பேரவை , 
டேராடூன் . 


“ திலக் கூடம் , விதான் பவன் , 
லக்னோ . 


திரு. பிரதீப் குமார் துபே , 
முதன்மைச் செயலாளர் , 
விதான் சபா , விதான் பவன் , 
உத்திரப்பிரதேசம் , லக்னோ - 226 001 . 
திரு. ஜெயந்தா கோலே , செயலாளர் , 
மேற்கு வங்காள சட்டமன்றப் பேரவை , 
பேரவை இல்லம் , கொல்கத்தா - 700 001. 


மேற்கு வங்காள சட்டமன்றப் பேரவையின் சட்டமன்ற அறை , 
கொல்கத்தா. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


13 


வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் 


வாக்குப்பதிவு நடைபெறும் இடம் 


திரு . அபிஷேக் தேவ் , மாவட்ட மேஜிஸ்ரேட் , 
தென்மேற்கு டில்லி . 


குழு அறை எண் .1 , 
டில்லி சட்டமன்றப் பேரவை , 
பழைய தலைமைச்செயலகம் , 
டில்லி - 110 054. 


திரு . ஏ . வின்சென்ட் ராயர் , செயலாளர் , 
சட்டமன்றப் பேரவை செயலகம் , 
விக்டர் சைமோனல் தெரு , 
புதுச்சேரி - 605 001 . 


குழு அறை, தரைதளம் , 
புதுச்சேரி சட்டமன்றப் பேரவைச் செயலக தெற்கு கட்டிட தொகுதி , 
புதுச்சேரி . 


( ஆணைப்படி ) 


ஆர் . கே . ஸ்ரீவஸ்தவா , 
முதுநிலை முதன்மைச் செயலாளர் , 
இந்தியத் தேர்தல் ஆணையம் . 


தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009 , 
14 ஜூன், 2017 . 


ராஜேஷ் லக்கானி , 
தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் 
அரசு முதன்மைச் செயலாளர் , 
பொதுத் தேர்தல்கள்) துறை. 


FORM -I, PUBLIC NOTICE OF ELECTION TO THE OFFICE OF PRESIDENT OF INDIA 

ISSUED BY THE RETURNING OFFICER 


No. SRO G - 20/ 2017 


The following Form - 1 , Public Notice of the Secretary General , Lok Sabha Secretariat , New Delhi dated 14th June , 2017 
regarding election to the Office of the President of India is republished : 


Whereas a notification under sub - section ( 1 ) of section 4 of the Presidential and Vice Presidential Elections Act , 
1952, for the holding of an election to fill the Office of President of India has been issued by the Election Commission , 
| , Anoop Mishra , the Returning Officer for such election , do hereby give notice that 


[i] nomination papers may be delivered by a candidate or any one of his proposers or seconders to the undersigned at his 
office in Room No. 18 , Ground Floor , Parliament House , New Delhi , or if he is unavoidably absent , to the Assistant Returning Officers , 
Shri Ravindra Garimella , Joint Secretary or Shri Vinay Kumar Mohan , Director, Lok Sabha Secretariat, at the said office 
between 11 A .M . and 3 P. M . on any day (other than a public holiday ) not later than 28th June, 2017 ; 


[ii] each nomination paper shall be accompanied by a certified copy of the entry relating to the candidate in the electoral 
roll for the Parliamentary Constituency in which the candidate is registered as an elector; 


[iii] every candidate shall deposit or cause to be deposited a sum of rupees fifteen thousand only. This amount may be 
deposited in cash with the Returning Officer at the time of presentation of the nomination paper or deposited earlier in the 
Reserve Bank of India or in a Government Treasury and in the latter case a receipt showing that the said deposit of the 
sum has been so made is required to be enclosed with the nomination paper; 


[iv ] forms of nomination papers may be obtained from the above said office at the times aforesaid ; 


[ v ] the nomination papers , other than those rejected under sub -section ( 4 ) of section 5B of the Act , will be taken up for 
scrutiny at the said office in Room No. 18 , Ground Floor , Parliament House , New Delhi on 29th June, 2017 , at 11 A . M ; 


[vi] the notice of withdrawal of candidatures may be delivered by a candidate, or any one of his proposers or 
seconders who has been authorised in this behalf in writing by the candidate, to the undersigned at the place specified in 
paragraph (i) above before three O clock in the afternoon of 1st July , 2017 ; 


14 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


[ vii] In the event of the election being contested , the poll will be taken on 17th July , 2017 between the hours of 
10 A . M . and 5 P . M . at the places of polling fixed under the rules. 


( By Order ) 


New Delhi , 
Dated , the 14th June, 2017 . 


ANOOP MISHRA , 

Returning Officer, 
for Election to the Office of 

President of India , 2017 
[ Secretary General , Lok Sabha] 


Secretariat , 
Chennai- 600 009 , 
14th June , 2017. 


RAJESH LAKHONI , 
Chief Electoral Officer and 
Principal Secretary to Government, 

Public (Elections ) Department. 


படிவம் - 1 


குடியரசுத்தலைவர் பதவிக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியால் வெளியிடப்பட்ட 

தேர்தல் பற்றிய பொது அறிவிப்பு 


இந்தியக் குடியரசுத்தலைவரின் பதவியை நிரப்புவதற்கென , தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு , 1952 - ஆம் ஆண்டு குடியரசுத்தலைவர் 
மற்றும் குடியரசுத்துணைத்தலைவர் தேர்தல்கள் சட்டத்தின் 4 - வது பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின்கீழ் அறிவிக்கை ஒன்றை இந்தியத் தேர்தல் 
ஆணையம் பிறப்பித்துள்ளதால் , அத்தேர்தல் குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரியாக உள்ள அனூப் மிஸ்ரா ஆகிய நான் கீழ்க்கண்டவாறு 
அறிவிப்பு தருகின்றேன் : 


(i ) வேட்பு மனுக்களை வேட்பாளர் ஒருவர் அல்லது அவரை முன்மொழிபவர் அல்லது வழிமொழிபவர்களில் எவரேனும் 
ஒருவர் அறை எண் . 18 , தரைத்தளம் , புதுடில்லி , நாடாளுமன்ற இல்லத்தில் கீழே கையொப்பம் இட்டவரது அலுவலகத்தில் 
அவரிடம் அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் அங்கு இல்லாவிடில் உதவித் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளான 
திரு . ரவிந்திர கரிமெல்லா , இணைச்செயலாளர் / திரு . வினய் குமார் மோகன் , இயக்குநர் , மக்களவை செயலகம் அவர்களிடம் 
மேற்படி அலுவலகத்தில் , 2017 ஜூன் , 28 ஆம் நாளுக்கு பிற்படாமல் ( பொது விடுமுறை நாள் நீங்கலாக ) எந்த ஒரு நாளிலும் 
காலை 11.00 மணியிலிருந்து மாலை 3 . 00 மணி வரை தாக்கல் செய்யலாம் . 


(ii) வேட்பாளர் எந்த நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளராக உள்ளாரோ அந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் அந்த வேட்பாளர் 
தொடர்பான பதிவின் சான்றளிக்கப்பட்ட நகல் ஒன்றினை ஒவ்வொரு வேட்பு மனுவுடனும் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் . 


( iii ) ஒவ்வொரு வேட்பாளரும் பதினைந்தாயிரம் ரூபாய் டெபாசிட் தொகையாக செலுத்த வேண்டும் ; அல்லது அவ்வாறு இத்தொகை 
செலுத்தப்பட ஏற்பாடு செய்ய வேண்டும் . இத்தொகை ரொக்கமாக தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்பு மனு தாக்கல் செய்யப்படும் சமயத்தில் 
செலுத்தப்படலாம் . அல்லது இந்திய ரிசர்வ் வங்கியில் அல்லது அரசு கருவூலம் ஒன்றில் முன்னரே டெபாசிட் செய்து அவ்வாறு டெபாசிட் 
செய்யப்பட்டதை உறுதி செய்யும் ரசீதை வேட்பு மனுவுடன் சேர்த்து அனுப்ப வேண்டும் . 


(iv) வேட்பு மனுப் படிவங்களை மேற்குறிப்பிட்ட நேரங்களில் மேற்படி அலுவலகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் . 


( v ) மேற்படி சட்டத்தின் 5B பிரிவைச் சேர்ந்த (4 ) உட்பிரிவின்கீழ் நிராகரிக்கப்பட்டவை நீங்கலாக ஏனைய வேட்பு மனுக்கள் 2017 - ஆம் 
ஆண்டு ஜூன், 29 ஆம் நாள் , காலை 11.00 மணிக்கு புதுடில்லி நாடாளுமன்ற இல்லம் , அறை எண் .18 , தரைத்தளத்தில் உள்ள மேற்படி 
அலுவலகத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் . 


( vi) வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அறிவிப்பு வேட்பாளரால் அல்லது அவர் எழுத்து மூலமாக இது குறித்து 
அதிகாரமளித்துள்ள அவரை முன்மொழிந்தவர்கள் அல்லது வழிமொழிந்தவர்களில் எவரேனும் ஒருவரால் கீழே கையொப்பமிட்டவரிடம் 2017 - ஆம் 
ஆண்டு ஜூலை, 1- ஆம் நாள் பிற்பகல் 3 மணிக்கு முன்பு மேலே பத்தி (1) - ல் குறிப்பிட்டுள்ள இடத்தில் சேர்ப்பிக்கப்படலாம் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


15 


(vii ) தேர்தலில் போட்டியிருக்குமானால் , 2017 - ஆம் ஆண்டு ஜூலை 17 - ஆம் நாள் , காலை 10. 00 மணியிலிருந்து மாலை 5.00 மணி 
வரையில் , விதிகளின் கீழ் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வாக்குப் பதிவுக்கான இடங்களில் வாக்குப் பதிவு நடைபெறும் . 


புது டில்லி , 
14 ஜூன் , 2017 . 


அனூப் மிஸ்ரா, 
குடியரசுத் தலைவர் தேர்தல் 2017 குறித்த 

தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் 
மக்களவையின் முதன்மை செயலாளர் . 


தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009 , 
14 ஜூன், 2017 . 


ராஜேஷ் லக்கானி , 
தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் 

அரசு முதன்மைச் செயலாளர், 
பொதுத் தேர்தல்கள்) துறை. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


